பக்கப்‌, ப, 
க்‌ இதழ்‌ Al 


மலர்‌ 8 | இதழ்‌ 9 | ஏப்ரல்‌ 10, 2022 | வருடச்சந்தா ரூ 100/- Volume : 8 | Issue 9 | April 10", 2022 | Annual Subscription Rs. 100/- 


ஞானியரை வணங்குவது நீங்களே ஞானியாக 
மட்டும்‌ சிறப்பல்ல! மலர்வதுதான்‌ சிறப்பு!! 


சென்னையில்‌ 


ஸ்ரீ பகவத்‌ ஐயாவின்‌ 


இரண்டாயிரம்‌ வருடங்களுக்குப்‌ 
பிறகு இயற்கை வழங்கிய கொடை 


புத்தருக்குப்‌ பிறகு ஆன்மிக உலகில்‌ 
புரட்சியை எற்படுத்தி வருகிறார்‌ 


தேடூதல்‌ உள்ளவர்கள்‌ 2 நாட்களில்‌ 
ஞானம்‌ பெறுவது உறுதி 


எல்லா வகையான 

மனப்பிரச்சினைகளில்‌ (Work related stress, 
Anxiety, Depression, Stage Fear, Anger) 
இருந்து விடுபட்டு வாழ்வில்‌ 

வெற்றி பெறுவதற்கான வழிமுறை 


Date : 23th & 24th April 2022 
Time :  9.30am to 7.30pm 


Venve :  ASHA NIVAS SOCIAL 
SERVICE CENTRE (A/c Hall) 
Nungambakkam, 

Chennai - 600006. 


முன்‌ பதிவுக்கு : 


பகவத்‌ பை, கழலக கழ்‌ 


நமது மனதின்‌ செயல்பாடு எவ்வாறு செயல்படுகிறது என்பதை முழுமையாக அறிந்து கொள்வதுதான்‌ 


உண்மையான ஞானம்‌. 


அந்த ஞானம்‌ நமது மனதையும்‌ நமது செயலோடூ இணைத்துக்‌ கொண்டு செயல்படூவதால்‌ நமது 
செயல்கள்‌ அனைத்துமே பொலிவு பெற்று விடுகின்றன. 


உள்ளே 


கூடுதல்‌ தகவல்களைப்‌ பெற விரும்புகிறீர்களா? (அ) 
பாதையை நண்பர்களுக்கு அனுப்ப விரும்புகிறீர்களா? 


ம்ரீபகவத்‌ மிஷன்‌ குடும்ப உறுப்பினர்கள்‌ 
அனைவருக்கும்‌ வணக்கம்‌. 


வருகின்ற ஏப்ரல்‌ மாதம்‌ 20ஆம்‌ தேதீ பெங்களூரில்‌ 
இரவு 8.30 0 க்கு ஸ்ரீ பகவத்‌ அய்யா அவர்களுடன்‌ ஒரு 
சத்சங்கம்‌ ஏற்பாடு செய்துள்ளோம்‌. 
East Cultural Association 


8, 100 Feet Road, Indiranagar, 
Bengaluru, Karnaataka -560095 
20-04-2022 


8:30pm - 9:30pm 


இதில்‌ பெங்களூரைச்‌ சேர்ந்த நமது அன்பர்கள்‌ 
கலந்து கொண்டு பயன்‌ பெற அழைக்கிறோம்‌. 


இத்தகவலை பெங்களூரை சேர்ந்த உங்கள்‌ 
நண்பர்களுக்கும்‌ தெரிவிக்க வேண்டுகிறோம்‌. 


அன்புடன்‌, 


ஸ்ரீபகவத்‌ மிஷன்‌ குடும்ப உறுப்பினர்கள்‌ 
அனைவருக்கும்‌ வணக்கம்‌. 

வருகின்ற மே மாதம்‌ 1-ஆம்‌ தேதி திருச்செங்கோடு - 
நாமக்கல்‌ ரோட்டில்‌ அமைந்துள்ள நாடார்‌ தீருமண 
மண்டபத்தில்‌ மாலை 5.30 மணிமுதல்‌ இரவு 8.30 PM மணி 
வரை ஸ்ரீ பகவத்‌ அய்யா அவர்களுடன்‌ ஒரு சத்சங்கம்‌ 
ஏற்பாடூ செய்துள்ளோம்‌. 


நாள்‌ : 01-05-2022 
நேரம்‌ : 5.30 pm - 8.30 pm 
இடம்‌ : நாடார்‌ திருமண மண்டயம்‌, 


திருச்சொங்கோடு - நாமக்கல்‌ 
ரோட்டில்‌, திருச்செங்கோடு 
இதில்‌ அனைவரும்‌ கலந்து கொண்டு பயன்‌ பெற 
அழைக்கிறோம்‌. 
இத்தகவலை உங்கள்‌ நண்பர்களுக்கும்‌ தெரிவிக்க 
வேண்டுகிறோம்‌. 
அன்புடன்‌, 


ஸ்ரீ பகவத்‌ மிஷன்‌. 


அண்மைக்காலத்தில்‌ மாணவ- 


மாணவியர்களுக்கு மட்டும்‌ என விசேடமான ஞான 
முகாம்‌ ஒன்றை நடத்தினோம்‌. 9 முதல்‌ 12 ஆம்‌ 
வகுப்புகளில்‌ படிப்பவர்கள்‌ மட்டும்‌ கலந்து 
கொண்டார்கள்‌. 

வாழ்க்கையில்‌ அவர்களுடய 
எதிர்பார்ப்புகள்‌ எவ்வாறு உள்ளன என்பதை அறிய 
விரும்பினோம்‌. அவர்களில்‌ பலர்‌ எழுந்து பேசத்‌ 
தயக்கம்‌ காட்டினார்கள்‌. அதனால்‌ அதனை 
பேப்பரில்‌ எழுதிக்‌ கொடுக்கச்‌ சொல்லி எழுதி 
வாங்கினோம்‌. 

"என்ன படிப்பு படித்தால்‌ என்ன வேலை 
கிடைக்கும்‌” - என்ற ரீதீயாகவே எழுதிக்‌ 
கொடுத்திருந்தார்கள்‌. 

பால்‌ மணம்‌ மாறாத - கள்ளங்கபடமற்ற 
தோற்றத்தில்‌ இருந்த அவர்கள்‌, 

அவர்களது தலையில்‌ ஒரு பெரிய 
பாராங்கல்லைச்‌ சுமந்து கொண்டிருக்கிறார்களோ 
என்று எண்ணத்‌ தோன்றியது. 

ஒரு குருநாதரிடம்‌ நாலைந்து சீடர்கள்‌ 
தங்கியிருந்து ஞானப்‌ பாடங்களைக்‌ கற்று 
வந்தனர்‌. 

அவர்களில்‌ முதலில்‌ வந்த ஒரு சீடன்‌ தனது 
பாடங்களைக்‌ கற்று முடித்து விட்டான்‌. இனி அவன்‌ 
தனது சொந்த வீட்டுக்குத்‌ திரும்ப வேண்டியது தான்‌. 

மறுநாள்‌ காலை அந்த சீடன்‌ குருநாதரை 


வணங்கி விடைபெற்றான்‌. 


குருநாதரும்‌ அவனை ஆசீர்வதித்து , 

” நீ என்ன செய்யப்‌ போகிறாய்‌? உனக்கு 
என்ன வேண்டூம்‌?” என்று கேட்டார்‌. 

"நான்‌ மீண்டும்‌ எனது அப்பா அம்மா மற்றும்‌ 
சகோதரர்களுடன்‌ சேர்ந்து கொண்டு தொடர்ந்து 
எனது விவசாயத்தைக்‌ கவனிப்பேன்‌. எனது உறவுப்‌ 
பெண்ணும்‌ தயாராக இருக்கிறாள்‌. அவளைத்‌ 
திருமணம்‌ செய்து கொண்டு குடும்பம்‌ நடத்துவேன்‌. 
எனக்கு வேண்டிய பொருளாதார வசதிகளுக்கும்‌ 
அருளாசி வழங்க வேண்டுகிறேன்‌,” 
என்று கூறி, அவன்‌ குருநாதரைப்‌ பணிந்தான்‌. 

குருநாதரும்‌ அவன்‌ கையில்‌ ஒரு 
மண்வெட்டியைக்‌ கொடுத்து, இங்கிருந்து வடக்கு 
திசையை நோக்கிப்‌ போ. அங்கே ஒரு ஆலமரம்‌ 
வரும்‌. அந்த ஆலமரத்துக்கு வடகிழக்கு மூலையில்‌ 
பத்தடி தூரத்தீல்‌ தோண்டிப்பார்‌. உனக்கு வேண்டிய 
திரவியம்‌ கிடைக்கும்‌. மேலும்‌ தேவைப்பட்டால்‌ 
மேலும்‌ பத்தடி தூரத்தில்‌ இன்னொரு முறை 
தோண்டிப்பார்‌. அங்கேயும்‌ உனக்கு ஏதாவது 
கிடைக்கும்‌. அதுவும்‌ போதாது என்றால்‌ இன்னும்‌ ஒரு 
பத்தடி தள்ளி தோண்டிப்பார்‌”, என்று கூறி, 
ஆசீர்வதித்து அனுப்பினார்‌. 

அவனும்‌ மண்வெட்டியுடன்‌ புறப்பட்டு 
முதலாவது குழியைத்‌ தோண்டினான்‌. ஒரு சிறிய 
மண்‌ குடூவை நீறைய தங்கக்‌ காசுகள்‌ கிடைத்தன. 


April 2022 பகவத்‌ எச, ஏப்ரல்‌ 2022 இது 


ஆவல்‌ மேம்பட்டதால்‌ அடுத்த குழியையும்‌ 
தோண்டினான்‌. அங்கும்‌ ஒரு சிறிய மண்‌ குடுவை 
கிடைத்தது. அதனுள்‌ விலைமதீப்பற்ற 
வைரக்கற்கள்‌ இருந்தன. 

இதையும்‌ விட உயர்ந்ததாக அப்படி என்ன 
கிடைத்துவிட முடியும்‌ என்று எண்ணியவாறே 
மூன்றாவது குழியையும்‌ தோண்டினான்‌. 


அங்கும்‌ அவனுக்கு ஒரு சிறிய மண்‌ 
குடுவை கிடைத்தது. அதன்‌ வாய்‌ ஒரு தாமிரத்‌ 
தகட்டினால்‌ மூடப்பட்டிருந்தது. 
அவனும்‌ லாவகமாக அதனைப்‌ பிரித்துப்‌ 
பார்த்தான்‌. 

உள்ளே எதுவும்‌ இல்லாமல்‌ அது வெறும்‌ 
வெற்றுக்‌ குடுவையாக இருந்தது. 

அதனைப்‌ பார்த்த அவன்‌ அப்படியே 
அசைவற்று உட்கார்ந்து விட்டான்‌. 

மூன்று குடுவைகளும்‌ அவனைப்‌ பார்த்து 
நகைத்துக்‌ கொண்டிருந்தன. தங்கத்தாலும்‌, 
வைரத்தாலும்‌ எந்த நன்மையும்‌ கிடையாது: வெட்ட 
வெளியான ஞானமே முக்கியமானது என்பதை 
அவன்‌ நன்றாகவே புரிந்து கொண்டான்‌. அந்த 
மூன்று குடுவைகளையும்‌ அதனதன்‌ இடத்தில்‌ 
அப்படியே வைத்து மீண்டும்‌ மூடி விட்டான்‌. 

வெறுங்கையுடன்‌ திரும்பிய அவனை, 
என்னவென்று கேட்டு குருநாதர்‌ விசாரித்தார்‌. 

சீடன்‌ நடந்த விவரங்களை எல்லாம்‌ 
பணிவுடன்‌ எடுத்துக்கூறி, குருநாதரை 
வணங்கினான்‌. 


குருநாதரும்‌ அவனை ஆசீர்வதித்துவிட்டு, 
அந்த மூன்று குடுவைகளையும்‌ மீண்டும்‌ அங்கே 
எடூத்து வரச்‌ சொல்லி, கட்டளையிட்டார்‌. 

அதன்படியே அவனும்‌ அந்த மூன்று 
குடுவைகளையும்‌ மீண்டும்‌ தோண்டி எடுத்து 
அங்கே கொண்டு வந்து, குருநாதர்‌ முன்னிலையில்‌ 
வைத்தான்‌. 

இப்போது குருநாதர்‌ அவனிடம்‌ கூறினார்‌: 

"அப்பா, நீ எதைப்‌ புரிந்து கொள்ள 
வேண்டுமோ அதனைப்‌ புரிந்து கொண்டு விட்டாய்‌... 


April 2022 


பகவத்‌ பசை 


"தங்கத்தை விடவும்‌ வைரத்தை விடவும்‌ 
வெட்டவெளி ஞானம்தான்‌ உயர்ந்தது என்பதை நீ 
நன்றாகவே புரிந்து கொண்டு விட்டாய்‌... 

”ஆனால்‌ அந்த வெட்டவெளி ஞானம்‌ 
என்பது, தங்கத்துக்கும்‌ வைரத்துக்கும்‌ 
அந்நீயமானது அல்ல. அது அந்த தங்கத்தையும்‌ 
வைரத்தையுமே உள்ளடக்கிய ஒரு பிரம்மாண்டமே 
ஆகும்‌... 

”"தங்கத்துக்கும்‌ வைரத்துக்கும்‌ 
வேண்டுமானால்‌ அந்த வெட்டவெளி ஞானம்‌, 
அந்நியமான ஒன்றாக இருக்கலாம்‌. ஆனால்‌ அந்த 
வெட்டவெளி ஞானத்தைப்‌ பொறுத்த அளவில்‌, 
அவற்றுக்கு எவையுமே அந்நியமானது அல்ல. 
தங்கமும்‌ வைரமும்‌ கூட விதிவிலக்கு அல்ல... 

”வெட்டவெளி ஞானத்தை அடைந்த நீ, 
அந்தத்‌ தங்கத்தையும்‌ வைரத்தையும்‌ விட 
உயர்ந்தவனே. அவை அனைத்தும்‌ உனக்கு 
கட்டுப்பட்டவையே. அவை யாவும்‌ உனக்கு அடிமை 
சேவகம்‌ செய்வதற்காகவே ஏற்பட்டவை. இந்த மூன்று 
குடுவைகளையும்‌ எடுத்துச்சென்று சந்தோசமாக 
வாழ்க்கையை நடத்து... 

"உனது குடும்பமும்‌, மனைவி மக்களும்‌, 
தொழில்களும்‌ உனது ஞானத்தெளிவுக்கு 
விரோதமானவை அல்ல. அவை அனைத்தும்‌ உனது 
ஞானத்துக்கு உதவியாகவே உள்ளன. உனது 
ஞானமும்‌ கூட அவைகளுக்கு உதவியான 
ஒன்றுதான்‌.” 

பள்ளிக்‌ குழந்தைகள்‌ பாறைகளைச்‌ 
சுமப்பதும்‌ தவறு; பாண்டித்தியம்‌ பெற்றவர்கள்‌ 
உலகப்‌ பொறுப்புகளைத்‌ துறப்பதும்‌ தவறு. 

பள்ளிக்‌ குழந்தைகள்‌ பாரங்களைச்‌ சுமக்கும்‌ 
போக்கு இப்போதுதான்‌ புதீதாக அறிமுகம்‌ 
ஆகியுள்ளது. 

ஆனால்‌ ஞானத்துக்காக உலகத்தையும்‌ 
உலகியல்‌ பொறுப்புகளையும்‌ துறந்துவிடம்‌ 
அணுகுமுறை, காலம்‌ காலமாக நம்மிடையே 
இருந்து வருகிறது. 

அரசாட்சியைத்‌ துறந்த புத்தர்தான்‌ ஞானி 
ஆனார்‌. ஞானத்தைத்‌ தேடி அவர்‌ இந்தத்‌ துறவை 
மேற்கொண்டிருந்தார்‌. 


ஏப்ரல்‌ 2022 ரி 


அவர்‌ கண்டூபிடித்த ஞானம்‌ மிகவும்‌ பதில்‌ கொடுத்தார்‌: 
கன்ன திக்‌ அரும்‌ ”எவர்‌ வேண்டுமானாலும்‌ ஞானம்‌ அடையலாம்‌. 
கண்டூபிடிக்காத கோணத்தில்‌ அவர்‌ அன்று 
அதனைக்‌ கண்டுபிடித்திருந்தார்‌. குடும்பப்‌ பொறுப்புகளில்‌ இருப்பவர்களும்‌ 
அங்கு இருந்தவாறே ஞானத்தை அடையலாம்‌.” 

இன்றளவும்‌ அவரது ஞானம்‌ மிகவும்‌ 
உயர்ந்த இடத்தையே பிடித்துள்ளது. உலக கேள்வி கேட்டவரும்‌ விடாமல்‌ துரத்தினார்‌: 
ஜனத்தொகையில்‌ பெரும்பாலானோர்‌ புத்த ய்ய நில்‌ இழு மும்ம பயம்‌ 
மதத்தைச்‌ சார்ந்தவர்கள்‌ என்பது நடைமுறை STI 


உண்மை. அந்த அளவு அவரது கண்டுபிடிப்பு ஆனால்‌ இந்தக்‌ கேள்விக்கு மட்டும்‌ இரமணர்‌ 
உன்னதமானதாகவும்‌ அசாதாரணமானதாகவும்‌ பதிலளிக்காமல்‌ மெளனமாகிவிட்டார்‌. 
அமைந்தீருந்தது. நமது அன்றாட நடைமுறை வாழ்க்கையில்‌ 


அதுவரை உள்ள அணுகுமுறைகள்‌ இணைந்த ஒன்றுதான்‌ உண்மையான ஞானம்‌. 
அனைத்தையும்‌ அவர்‌ புரட்டிப்போட்டூவிட்டூ 
புதியதொரு அணுகுமுறையை அன்று அவர்‌ 


உண்மையான ஞானம்‌ உலகத்தை விட்டூ 
உங்களை எங்கேயும்‌ கூட்டி செல்லாது. அப்படிக்‌ கூட்டிச்‌ 
CELESTE சென்று விட்டால்‌, அது ஞானமே அல்ல. 
அடியும்‌ விரும ம்‌, அம்‌ உங்கள்‌ மனதின்‌ செயல்பாட்டை எவ்வாறு 
பாரம்பரியத்தை அங்கீகரிக்கும்‌ வகையில்‌ தனது நிர்வாகம்‌ செய்வது 
சீடர்கள்‌ அனைவரையும்‌ துறவிகளாக்கினார்‌. 
என்பதை முழுமையாக அறிந்து கொள்வது 
ஏன்‌, தனது சொந்த மகனையே தான்‌ உண்மையான ஞானம்‌. 
துறவியாக்கி விட்டார்‌. A i 
. அந்த ஞானம்‌ நமது மனதையும்‌ நமது 
AOE SU ACARD செயல்களோ௫ இணைத்துக்‌ கொண்டு செயல்‌ 
புதுமையானது; புரட்சிகரமானது. ஆனால்‌ புரிவதால்‌ 
அவருடைய வாழ்க்கை போதனையானது 
நமது செயல்கள்‌ அனைத்துமே பொலிவுற்று 


துறவறத்தை மட்டுமே மையமாகக்கொண்டு 
விடுகின்றன. 


அமைந்துவிட்டது. அந்தப்‌ பாரம்பரியத்துக்கு 
மட்டுமே முக்கியத்துவம்‌ கொடுப்பதாக அமைந்து இதனால்‌ எங்கும்‌ நலமும்‌ வளமுமே 
விட்டது. அதனால்‌ அவருடைய புரட்சியானது ஏற்பட்டுவிடூகீன்றன. 
அரைகுறைப்‌ புரட்சியாக மட்டூமே ஆன்மிகம்‌ என்ற பெயரில்‌ ஞானத்தை 
அமைந்துவிட்டது. எட்டாக்கனியாக மாற்றிவிட்டிருந்திருக்கின்றனர்‌. 

உலக வாழ்க்கை என்பது ஞானத்துக்குப்‌ உலகியலுக்கும்‌ ஞானத்துக்கும்‌ சம்பந்தமே 
புறம்பானதா ? இல்லை எனக்‌ கூறிவிட்டனர்‌. 


ஞானம்‌ அடைந்த ஒருவர்‌, உலகியல்‌ இதனால்‌, உண்மையில்‌ அவர்கள்‌ 
கடமைகளைத்‌ துறந்துவிட வேண்டமா ? ஞானத்தையே புறக்கணித்து இருந்திருக்கின்றனர்‌. 


இரமண மகரிஷியிடம்‌ கேட்டார்கள்‌: நம்முடைய அன்றாட வாழ்வில்‌ ஞானத்தை 
"உங்களது ஞானம்‌ துறவிகளுக்கு மட்டூம்தான்‌ 
பொருந்துமா? இல்லறத்தார்களுக்குப்‌ 
பொருந்தாதா? மனைவி மக்களோட வாழ்ந்து 
வருபவர்களுக்குப்‌ பொருந்தாதா ?” இது வெறும்‌ வரட்டு ஆன்மிகம்‌ அல்ல. இது 
நடைமுறை உண்மை. நடைமுறை வேதாந்தம்‌. 


நடைமுறை சித்தாந்தம்‌. + 


April 2022 பகவ, பரஷத ஏப்ரல்‌ 2022 இர | 


இணைத்துக்‌ கொள்ள வேண்டூவது, 


நம்‌ ஒவ்வொருவருடைய கடமையும்‌ ஆகும்‌. 


அதற்கு அவர்‌ எந்தத்‌ தயக்கமும்‌ இல்லாமல்‌ 


V.A.P. சரவணன்‌ 
செல்‌ : 99942 05880 


கேள்வி 
பதில்‌... 


கேள்வி : வாழ்க்கை முழுவதும்‌ பிரச்சினைகள்‌ ஒன்று போனால்‌ மற்றொன்று என தொடர்ந்து வந்து கொண்டே 
தான்‌ இருக்கிறது. பிரச்சினைகளுக்கெல்லாம்‌ மூல காரணம்‌ நான்‌ என்ற அகங்காரம்தான்‌ என்பது தெளிவாக 
தெரிகிறது. ஆனால்‌ 'நான்‌' என்ற எண்ணத்தை கைவிடூவது எப்படி என்று தெரியவில்லை. நான்‌ நடைமுறை 
வாழ்க்கையில்‌, வழக்கமாகவே “எனக்கு”, “நான்‌” என்ற வார்த்தைகளை உபயோகிப்பதை நீறுத்தி விட்டேன்‌. 

எனக்கு கோபம்‌ வந்தால்‌ -“அதற்கு கோபம்‌ வந்துவிட்டது என்றும்‌, எனக்கு வருத்தம்‌ ஏற்பட்டால்‌ - 
“அதற்கு வருத்தம்‌ ஏற்பட்டு விட்டது” என்றும்‌, எனக்கு ஒரு விருப்பம்‌ இருந்தால்‌ - “அதற்கு ஒரு விருப்பம்‌ 
இருக்கிறது” என்றும்‌, எனக்கு ஏதாவது தேவைப்பட்டால்‌ - “அதற்கு தேவைப்படூகிறது' என்றும்‌ கூறி 
பழகிக்கொண்டேன்‌. 

ஆனால்‌ என்ன முயற்சி செய்தாலும்‌ நான்‌ என்ற உணர்வை மனதில்‌ இருந்து நீக்கவே முடியவில்லை. 

ஆன்மிகத்தில்‌ “தன்னை இழந்த நலமே பூரணம்‌ என்று கூறுகிறார்கள்‌.” - இது சாத்தியமா? எவ்வாறு? 


பதில்‌: நமக்கு ஏற்படும்‌ அத்தனை மனப்‌ ஏற்படுவது எண்ண ரீதியான, உணர்வு ரீதியான, 
பிரச்சினைகளுக்கும்‌, நம்‌ அகத்தை நீர்வகிக்க பிரச்சினைகள்‌. நமது நான்‌ தன்மை இங்கு இரண்டு 
முயற்சி செய்யும்‌ “நான்‌” என்ற தன்மையே பிரச்சினைகளையும்‌ எதீர்கொள்ள வேண்டியுள்ளது. 
புக்க புறம்‌ சம்பந்தமான - செயல்‌ ரீதியான 
நமது நான்‌ என்ற தன்மை அகத்தளவில்‌ பிரச்சினைகளில்‌ தீர்வு காண்பதற்கு, தீர்வு 
தன்னை இழக்காமல்‌ இருப்பதே நாம்‌ சந்திக்கும்‌ சம்பந்தமாக சிந்திப்பதும்‌ செயல்படுவதும்‌ நான்‌ 
எல்லாப்‌ பிரச்சினைகளுக்கும்‌ அடிப்படைக்‌ தன்மையின்‌ கடமையாகும்‌. 
க்‌ அதே நேரம்‌ இந்த புறப்பிரச்சினையால்‌ 
நம்முடைய நான்‌ தன்மை எதீர்கொள்ளும்‌ ஏற்பட்ட வேதனை, மன வருத்தம்‌, கோபம்‌, பயம்‌, 
பிரச்சினைகளை இருவகையாக பிரிக்கலாம்‌. கவலை போன்றவைகள்‌ அகப்‌ பிரச்சினைகள்‌. அகப்‌ 


பிரச்சினைகள்‌ என்பது இந்த நான்‌ தன்மைக்கு 
கட்டப்பட்டதல்ல. நான்‌ தன்மையின்‌ கட்டுப்பாட்டில்‌ 
இல்லாத அகப்பிரச்சனையை தீர்க்க வேண்டிய 
கடமை நமது நான்‌ தன்மைக்கு எதுவும்‌ கிடையாது. 


நமக்கு புறத்திலும்‌ பிரச்சினை ஏற்படுகிறது. 
புறத்தில்‌ ஏற்படும்‌ பிரச்சினையால்‌ அகத்திலும்‌ 
பாதிப்புகள்‌ ஏற்படுகின்றன. 

புறப்‌ பிரச்சினைகள்‌ என்பது, குடூம்ப 
உறவுகளில்‌, தொழிலில்‌, சமுதாயத்தில்‌ என 
ஏற்படுகின்ற பிரச்சனைகளை குறிப்பிடுகிறோம்‌. 


நமது நான்‌ தன்மைக்கு அகத்தில்‌ எந்த 
வேலையும்‌ இல்லை என்பதை புரிந்து கொள்ள 
வேண்டும்‌. 

அகப்‌ பிரச்சினைகள்‌ என்பது நமது மனதில்‌ 
ஏற்படுகின்ற பயம்‌, கவலை, கோபம்‌, வருத்தம்‌, 
வேதனை போன்றவற்றை குறிப்பிடுகிறோம்‌. 


ஆனால்‌ அகத்தீல்‌ தன்னுடைய 
கட்டூப்பாட்டூக்குக்‌ கீழ்‌ தான்‌ எண்ணங்களும்‌ 
உணர்வுகளும்‌ செயல்பட வேண்டும்‌ என்று தனது 

புறத்தில்‌ ஏற்படுவது செயல்‌ ரீதியான ஆட்சியை, பிடிவாதத்தை நமது நான்‌ என்ற தன்மை 
பிரச்சினைகள்‌. இதன்‌ காரணமாக அகத்தில்‌ பிடித்துக்‌ கொண்டிருக்கிறது. 


April 2022 பகவத்‌ எச ஏப்ரல்‌ 2022 இ 


நமக்கு ஏற்படும்‌ எண்ணங்களும்‌ எண்ண உணர்வுகளுக்கும்‌ இடையில்‌ ஏற்படூம்‌ 
உணர்வுகளும்‌ நமது நான்‌ தன்மைக்கு போராட்டமே அகத்தை இரண்டாக்க விடுகிறது. 
கட்டுப்பட்ட து கிடையாது என்ற உண்மையைப்‌ 
ரிந்து வல்‌ SETS கொண்டு தனது முயற்சியைக்‌ கைவிடும்‌ போது, 
தொடர்ந்து ஏற்படுத்துகிறது. தனது முக்கியத்துவத்தை இழக்கும்போது, அகம்‌ 

இப்படி நமது நான்‌ தன்மை சதா மன முழுமை ஆகிவிடுகிறது-பூரணமாகிவிடுகிறது. 
இயக்கத்தோடு தொடர்ந்து முடிவில்லா இதைத்தான்‌ தன்னை இழந்த நிலையில்‌ 


போராட்டத்தில்‌ ஈடுபட்டுக்‌ கொண்டிருக்கிறது. க வ்‌ 
இதைத்தான்‌ நாம்‌ அகப்‌ போராட்டம்‌ என்று தானே பூரணமாக மாறிவிடுகிறது என்று 


நான்‌ தன்மை தன்‌ இயலாமையை புரிந்து 


குறிப்பிடுகீறோம்‌. சொல்லுகிறோம்‌. 
நமக்கு புறப்பிரச்சினையால்‌ அகப்‌ இதுவே தன்னை இழந்த நலம்‌. 
பிரச்சினைகள்‌ தோன்றலாம்‌. மேலும்‌ ஓர்‌ உதாரணத்தின்‌ மூலம்‌ 


ளி ரிந்து கொள்‌ ற. 
சில நேரங்களில்‌ புறப்‌ பிரச்சினை எதுவும்‌ எளிமையாக புரிந்து கொள்வோம்‌ 


இல்லாமல்‌ கூட அகத்தில்‌ தேவையற்ற பயமும்‌, ஒரு மாமரம்‌ கம்பீரமாக பூமிக்கு மேலே 
கவலையும்‌, கோபமும்‌ கூடத்தோன்றலாம்‌. இருபது அடி வளர்ந்து, விரிந்து பெரிய குடையைப்‌ 
போல நீற்கிறது. பூமிக்கு கீழே அந்த மரத்தின்‌ வேர்‌ 


அப்‌ பிரக என்‌ பயந்த பகுதி நாற்பது அடியாக பரவி நீண்ட இருக்கும்‌. 


தோன்றினாலும்‌ அவை நான்‌ தன்மைக்கு 
கட்டப்பட்டதல்ல. அவற்றை நிர்வகிக்கும்‌ எந்தப்‌ பூமிக்குக்‌ மேல்‌ இருக்கும்‌ மரத்தின்‌ அளவைப்‌ 
பொறுப்பும்‌ நான்‌ தன்மைக்கு கிடையாது. போல இரண்டூ மடங்கு பூமிக்கு அடியில்‌ அந்த 
மரத்தின்‌ வேர்ப்பகுதி விரிந்த நீலையில்‌ இருக்கும்‌. 
உதாரணமாக, சலனமற்ற ஒரு குளத்தில்‌ 
வெளியில்‌ இருந்து ஒருவர்‌ கல்‌ எறிவதன்‌ மூலம்‌ 
குளத்தில்‌ அலைகள்‌ தோன்றலாம்‌. சில 
நேரங்களில்‌ குளத்தின்‌ அடி ஆழத்திலிருந்து 
நீர்க்குமிழிகள்‌ வெளிபடூவதன்‌ மூலமும்‌ குளத்தின்‌ பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய பல்வேறு 
மேற்பரப்பில்‌ அலைகள்‌ தோன்றலாம்‌. சக்திகளை வேர்களின்‌ மூலம்‌ உறிஞ்சித்தான்‌ பூமிக்கு 
மேலே பெரிய மாமரமாகவும்‌, அதன்‌ கிளைகளாகவும்‌ 
இலைகளாகவும்‌ பூக்களாகவும்‌ காய்களாகவும்‌ 
கனிகளாகவும்‌ தொடர்ந்து மாற்றமடையச்‌ செய்கிறது. 


இரண்டு மடங்கு நீளம்‌ கொண்ட 
வேர்ப்பகுதியின்‌ பிடிப்பால்‌ மட்டுமே பூமிக்கு மேல்‌ 
உள்ள மரம்‌ கம்பீரமாக நிற்க முடியும்‌. 


அந்த குளத்தில்‌ ஏற்பட்ட அலை எப்படி 
தோன்றினாலும்‌ நாம்‌ முயற்சி செய்து தண்ணிரில்‌ 
ஏற்பட்ட அலையை நீக்க வேண்டிய 


அவசியமில்லை. நாம்‌ முயற்சி செய்து அலையை இந்த வேர்ப்பகுதி ஒருபோதும்‌ நமது 
நீக்கவும்‌ முடியாது. நமது முயற்சி ஏதும்‌ கண்களுக்கு தெரிவதில்லை என்றாலும்‌ இந்த 
இல்லாமலேயே அலை தாமாகவே சமன்‌ வேர்ப்பகுதியின்‌ ஆதாரத்தில்‌ மட்டுமே இந்த மரம்‌ 
பட்டுவிடும்‌. நமது கண்களுக்கு காட்சி கொடுத்துக்‌ 
இது போல நம்முடைய ரு ஏது! 
அகப்பிரச்சினைகளுக்கு காரணம்‌ எதுவாக இந்த மரத்தை முற்றிலுமாக நாம்‌ அழித்து 
இருந்தாலுமே நமது நான்‌ தன்மைக்கு அங்கு விட வேண்டும்‌ எனில்‌ பூமிக்கு மேலே இருக்கும்‌ 
எந்த முயற்சியுமே தேவையில்லை. மரத்தின்‌ தண்டூப்பகுதியை கிளைகளை என மரத்தின்‌ 


எந்த பகுதியை வெட்டிச்‌ சாய்த்தாலும்‌ அது மீண்டும்‌ 


நமது அகத்தை பொருத்தவரை நமது னி வள்‌ 
முன்பை விட வேகமாக துளிர்த்து தழைத்து வந்து 


நான்‌ தன்மையின்‌ முயற்சிதான்‌ அனைத்துப்‌ 


பிரச்சினைகளுக்கும்‌ காரணம்‌. இங்கு நமது நான்‌ விடும்‌. 
தன்மை தனது இயலாமையைப்‌ புரிந்து கொண்டு மரத்தை முழுமையாக அழிப்பதற்கு நான்‌ 
தனது முக்கியத்துவத்தை இழக்க வேண்டும்‌. என்ன செய்ய வேண்டும்‌? 

அகத்தில்‌ நமது நான்‌ தன்மைக்கும்‌ பூமிக்கு மேல்‌ உள்ள மரப்‌ பகுதியை வெட்டி 


April 2022 பகவத்‌ எச ஏப்ரல்‌ 2022 சச்சி 


ஒரு பிரயோஜனமும்‌ இல்லை என்பதை நாம்‌ தானாகவே வலுவிழந்து போய்‌ விடும்‌. 


நன்றாக புரிந்து கொண்டோம்‌. வேறு என்னதான்‌ தன்னுடைய இயலாமையை உணர்ந்து 


செய்ய வேண்டூம்‌? கொல தத்‌ ம்‌ 5 த 
காண்ட நான்‌ தன்மை அகத்தளவில்‌ செய்வதற்கு 
மரத்தை முழுமையாக அழிப்பதற்கு நாம்‌ எதுவும்‌ இல்லை என்ற சும்மா இருக்கும்‌ மன 
அதிக சிரமப்பட வேண்டிய அவசியம்‌ ஒன்றும்‌ நிலைக்கு மாறிவிடுகிறது. 


இல்லை. மரத்தின்‌ ஆணிவேர்‌ எது என்று 
கண்டுபிடித்து அதை முழுவதுமாக துண்டித்து 
விட்டால்‌ போதும்‌. மரத்திற்கும்‌ வேருக்கும்‌ 
இருக்கும்‌ இணைப்பு முழுமையாக 
துண்டிக்கப்பட்டு விடும்‌. 


மேற்சொன்ன நீலையில்‌ நமது நான்‌ 
தன்மை இருக்கிற பொழுது எல்லா எண்ணங்களும்‌ 
உணர்வுகளும்‌ சுதந்திரமாக தோன்றி மறைகிறது. 
ஓடுகின்ற ஒர்‌ ஆற்றின்‌ தன்மைக்கு பிரவாகமாக 
மாறிவிடுகிறது. 


நான்‌ என்ற தன்மை தன்னுடைய 
இயலாமையைப்‌ புரிந்து கொள்வதை ஞானம்‌ என்று 


வேரிலிருந்து கிடைக்கும்‌ சக்திகள்‌ 
மரத்திற்கு கிடைக்காமல்‌ நீன்று போய்விடும்‌. வேர்‌ 
துண்டிக்கப்பட்ட பிறகு மரத்தின்‌ இறப்பு 


தொடங்கிவிடுகிறது. அதிகபட்சம்‌ ஒரு SALES 
வாரத்திற்குள்ளாக மரம்‌ முழுமையாக இறந்து அப்படி புரிந்து கொண்ட நிலையில்‌ மனதின்‌ 
போய்‌ சாய்ந்து விடும்‌. இயக்கம்‌ விடூதலையுடன்‌ சுதந்திரமாக 
ர நத ட்‌ . செயல்படுகிறது. இதைத்தான்‌ விடுதலை என்று 

உதாரணத்தை முதலில்‌ நன்றாகப்‌ புரிந்து த அறிப்படுக்றோம்‌. 


கொள்ளுங்கள்‌. 

இப்படி நமது நான்‌ என்ற தன்மை தனது 
இயலாமையை உணர்ந்து கொண்ட நிலையில்‌ 
மனதின்‌ இயற்கையான இயக்கத்தீன்‌ ஓர்‌ 
அங்கமாகவே மாறிவிடுகிறது. 


பூமிக்கு மேலே தெரியும்‌ மரம்தான்‌ நாம்‌ 
சந்திக்கக்கூடிய ஒட்டு மொத்த பிரச்சினைகள்‌ 
ஆகும்‌. 

பூமிக்கு அடியில்‌ இருக்கும்‌ ஆணி 


ட்‌ கக கப்‌ ன றாவ 
வேர்தான்‌ நமது நான்‌ என்ற தன்மையாகும்‌. ண்ட்‌ எனன தன்‌ அக்க வல்லம்‌ ட 


கொள்ளும்‌ பொழுது அகத்தில்‌ வரும்‌ 


நமது பிரச்சினைகள்‌ தொடர்ந்து எண்ணங்களும்‌ உணர்வுகளும்‌ தாமாகவே 
உயிர்வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணமே தோன்றி தாமாகவே மறையக்‌ கூடிய நிலைக்கு 
மரத்தின்‌ ஆணி வேர்ப்பகுதியான நமது நான்‌ மாறிவிடுகிறது. நமது நான்‌ தன்மை அக 
தன்மையின்‌ அகமுயற்சியே காரணம்‌ ஆகும்‌. இயக்கத்தில்‌ எந்த விதமான குறுக்கீடுகளையும்‌, 
தேவையற்ற போராட்டங்களையும்‌ செய்வதீல்லை. 


நாம்‌ சந்திக்கும்‌ பிரச்சனைகளான மரம்‌ 


மடிய வேண்டும்‌ எனில்‌ அதன்‌ ஆணிவேர்ப்‌ அதி விதவை. 
பகுதியான நான்‌ தன்மையின்‌ இணைப்பு இப்படி புரிந்து கொண்ட “நான்‌” அகத்தை 
துண்டிக்கப்பட வேண்டும்‌. அது எப்படி உள்ளதோ அதை மாற்ற முயலாமல்‌ 


அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறது. இது தான்‌ 
அகத்‌ துறவு ஆகும்‌. புறத்திலும்‌ மற்றவர்களை மாற்ற 
முயற்சிப்பதிலிருந்து முற்றிலுமாக விடூபட்டூ 
அவர்கள்‌ சுதந்திரமாக செயல்பட இடமளிக்கிறது. 


நமது பிரச்சனைகளை தாங்கி பிடித்துக்‌ 
கொண்டிருக்கும்‌ நான்‌ தன்மையை துண்டிப்பது 
என்பது என்ன? 

நான்‌ தன்மையான ஆணி 
வேர்ப்பகுதியை துண்டிப்பது என்பது தன்னுடைய 
இயலாமையை தானே (நான்‌ என்ற தன்மை) 
உணர்ந்துகொண்டு, தனது பிடிவாதத்தில்‌ இருந்து 


நம்மிடம்‌ ஒருவர்‌ சுதந்திரமாக செயல்பட 
இடம்‌ அளிப்பது என்பது தான்‌ நாம்‌ அவர்கள்‌ மீது 
செலுத்தும்‌ உண்மையான அன்பு ஆகும்‌. 


விடுபடுவதன்‌ மூலம்‌ நமது நான்‌ தன்மை அகத்தில்‌ துறவு - புறத்தீல்‌ அன்பு இதுவே 

பிரச்சனையிலிருந்து தன்னை விடூவித்துக்‌ முழுமையான வாழ்வு, நிறைவான வாழ்வு. 

கொள்வது (துண்டிப்பது) ஆகும்‌. இது முயற்சியால்‌ வருவதல்ல, முயற்சியை 
நான்‌ என்ற தன்மை துண்டிக்கப்பட்ட கைவிட்டூ சும்மா இருப்பதால்‌ வருவது. 

நிலையில்‌ அனைத்து பிரச்சனைகளும்‌ ப 


April 2022 பகவத்‌ எச ஏப்ரல்‌ 2022 இ: 


2. 4 


ட்ட 


அச 


ஞானியர்‌ அனைவருக்கும்‌ சக பயணியின்‌ 
வணக்கம்‌. 

"நமது வாழ்வின்‌ நோக்கம்‌ என்ன?” “எதை 
அடைவதற்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்‌?” 

"எதற்கு இந்த பிறப்பு?” 

- இந்தக்‌ கேள்விகள்‌ அனைத்தும்‌ எப்போது 
தோன்றும்‌? 

மகிழ்ச்சியான மனநிலையில்‌ எவருக்கும்‌ 
இந்த கேள்விகள்‌ தோன்றாது. 

துன்பமான மனநீலையிலும்‌ விரக்தியிவுமே 
தோன்றும்‌ கேள்விகள்‌ இவை. 

மகிழ்ச்சியை எவரும்‌ வெறுப்பதில்லை. 
மகிழ்ச்சியை எவரும்‌ மாற்ற நினைப்பதில்லை. 
மகிழ்ச்சியில்‌ அனைவரும்‌ மயங்கியே 
இருக்கிறார்கள்‌. 

மகிழ்ச்சியை அனைவரும்‌ வரவேற்கிறார்கள்‌. 

இதுபோல்‌ துன்பமான மனநிலையை 
எவராவது வரவேற்பார்களா? 

வந்தத்‌ துன்பத்தை ஏற்றுக்‌ கொள்வார்களா? 

துன்பத்தை மாற்றவே முயல்வார்கள்‌. 
துன்பத்தோடூ முறண்படவே செய்வார்கள்‌. 

அகநீஷலையை பொறுத்தவரை 
துன்பத்தையும்‌ இன்பத்தின்‌ நீலைக்கு உயர்த்த 
முடியுமா? 

துன்பத்தையும்‌ இன்பத்தின்‌ தகுதீக்கு 
உயர்த்த முடியுமா? 

அதற்கு என்ன செய்ய வேண்டும்‌? 

அகத்தளவில்‌ துன்பத்தைதயும்‌ 
இன்பத்தையும்‌ ஒரே தகுதியில்‌ வைத்திருப்பவர்களை 
தாம்‌ ஞானிகள்‌ என்கிறோம்‌. 

இது எவருக்கு சாத்தியம்‌? 

அடைவதற்கு மிகவும்‌ அரிதாக இருந்த 
ஞானம்‌, ஸ்ரீ பகவத்‌ ஐயா அவர்களின்‌ 
அணுகுமுறையில்‌ மிகவும்‌ எளிமையாக்கப்‌ 
பட்டுவிட்டது. 

இரண்டாயிரம்‌ வருடங்களுக்கு முன்பு புத்தர்‌ 
வாழ்ந்த காலத்தில்‌ அவரால்‌ ஞானமடைந்தவர்கள்‌ 
பலர்‌. அதன்‌ பிறகு இயற்கை வழங்கிய கொடை ஸ்ரீ 
பகவத்‌ ஐயா அவர்கள்‌. 


புத்தருக்குப்‌ பிறகு ஆன்மிக உலகில்‌ 


த 
௮ 
= 
= 
ட “ஆ சிரியா 
2 ஆசிரியா பகுதி 
2 
௫ தி 
2 


6.5. ஜீவமலரி 


செல்‌ : 97891 65555 


புரட்சியை ஏற்படுத்தி வரும்‌ ஸ்ரீ பகவத்‌ அய்யாவின்‌ 
அணுகுமுறையில்‌ ஞானத்‌ தேடூதல்‌ உள்ளவர்கள்‌ 
அனைவரும்‌ ஞானம்‌ பெறும்‌ தகுதிக்கு வந்து 
விடுகிறார்கள்‌. 

மேலும்‌ அக்காலத்து ஞானம்‌ உலக 
வாழ்வைத்‌ துறக்க வைத்தது. ஆனால்‌ இவரது 
ஞானம்‌ உலகியல்‌ உயர்வுகளையும்‌ இணைத்தே 
வழங்குகிறது. 

பெரிய தொழில்‌ அதீபர்களையும்‌ புத்தனாக்க 
வல்லது - புத்தனையும்‌ தொழிலதீபர்களாக்க 
வல்லது. 

மனச்‌ சுமைகளோட (Anxiety, Depression, 
Stress) தங்களது பணிகளை செய்து வந்தவர்கள்‌, 
சுமையை இறக்கி வைத்து விட்டு மன நீறைவாக 
தங்களது பணிகளை செய்யும்‌ தகுதிக்கு வந்து 
விடுகிறார்கள்‌. 

அந்த வகையில்‌ ஸ்ரீ பகவத்‌ ஐயா வழங்கும்‌ 
ஞானத்தால்‌ அகத்தில்‌ விடுதலையோடும்‌ புறத்தில்‌ 
பல உயர்வுகளோடும்‌ வாழ்ந்து வருபவர்கள்‌ பலர்‌. 

இது இன்னும்‌ பல கோடி மக்களை 
சென்றடைய வேண்டும்‌ என்பதே நமது நோக்கம்‌. 

அந்த வகையில்‌ அனைவருக்கும்‌ 
சென்றடைவதற்காக நாம்‌ ஞான முகாம்களையும்‌ 
சத்சங்கங்களையும்‌ நடத்தி வருகிறோம்‌. 

சென்ற மாதம்‌ மார்ச்‌ 13-ஆம்‌ தேதி ஞானியர்‌ 
தினத்தில்‌ திருநெல்வேலியில்‌ ஸ்ரீ பகவத்‌ ஐயா 
அவர்களின்‌ ஞான சத்சங்கம்‌ மிகச்‌ சிறப்பாக 
நடைபெற்றது. இதில்‌ பலரும்‌ கலந்து கொண்டு 
பயனடைந்தனர்‌. இதனை ஏற்பாடூ செய்திருந்த 
திருநெல்வேலி அன்பர்கள்‌ அனைவருக்கும்‌ 
உளமார்ந்த நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறோம்‌. 

மேலும்‌ வருகின்ற ஏப்ரல்‌ மாதம்‌ 23, 24- 
ஆம்‌ தேதிகளில்‌ சென்னையில்‌ 2 நாள்‌ ஞான முகாம்‌ 
நடைபெற உள்ளது. 


இதனைத்‌ தொடர்ந்து மே மாதம்‌ 27-ஆம்‌ 
தேதி முதல்‌ 29-ஆம்‌ வரை மூன்று நாட்களும்‌ 
கேரளா-ஆனைக்கட்டியில்‌ மூன்று நாள்‌ ஞான 
முகாம்‌ நடை பெறவுள்ளது. இதன்‌ விபரங்கள்‌ 
இம்மாத இதழில்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. இதில்‌ 
அனைவரும்‌ கலந்து கொண்டு பயன்‌ பெறுவதோடு 
தேடுதல்‌ உள்ள நண்பர்களுக்கும்‌ தெரிவித்து 
அவர்களையும்‌ பயன்‌ பெறச்‌ செய்ய வேண்டுகிறோம்‌. 


ரு 
April 2022 பகவத்‌ எச ஏப்ரல்‌ 2022 இ க 


்‌்‌ 
ர 
ரிசி 
213 
bij 
4 


Ro 
ப இதல பளி கு ௮.௨. அணும்‌ அரை ௮. 
ஸு 


சூஃபி மகான்‌ ஒருவர்‌ ஞானத்தை தேடி ஓர்‌ 
ஞான குருவை சந்தித்தார்‌. 

அக-விடூதலைக்கான வழியைக்‌ கேட்டார்‌. 

இறைவழிபாட்டின்‌ உச்சமான சரணாகதி 
அடைவதே விடுதலைக்கு வழி என்றார்‌. 

எனவே தன்னை முழுமையாக 
இறைவழிபாட்டில்‌ ஈடூபடூத்திக்‌ கொள்ள முடிவு 
செய்தார்‌ சஃபி மகான்‌. 

எந்த வகையில்‌ இறைவழிபாடு செய்தால்‌ 
அது சரணாகதி அளவுக்கு உயர்வு பெறும்‌ என்று 
யோசிக்கலானார்‌. 

எனவே சஃபி மகான்‌ தனக்காக ஓர்‌ 
அடிமையை விலைக்கு வாங்கீனார்‌. 

அன்றாட தேவைகளை அவன்‌ 
கவனித்துக்‌ கொண்டால்‌ தாம்‌ இறைவழிபாட்டில்‌ 
மூழ்கி இருக்கலாமே என்ற எண்ணத்தால்‌. 

அடிமையை வாங்கிக்‌ கொண்டு அவர்‌ 
வீட்டிற்கு வந்தார்‌. 

அந்த அடிமையின்‌ பணிவும்‌ 
மாரியாதையும்‌ அவருக்கு மிகவும்‌ பிடித்து 
போயிற்று. 

மெல்ல அவனிடம்‌ பேச்சு கொடுத்தார்‌. 

“உன்னுடைய பெயரென்ன?” 

"நீங்கள்‌ என்னை எந்தப்‌ பெயரைக்‌ 
கொண்டும்‌ அழைக்கலாம்‌. அது உங்கள்‌ 


April 2022 பகவ, எச ஏப்ரல்‌ 2022 இ "இ 


விருப்பத்தை பொறுத்தது” என்றான்‌ அடிமை. 

"நீ என்ன வேலை செய்வாய்‌?” 

"தாங்கள்‌ என்ன உத்தரவு அளிக்கின்றீரோ 
அதை செவ்வனே செய்து முடிப்பதே என்னுடைய 
கடமை” என்றான்‌ அவன்‌. 

"நீ என்ன சாப்பிடுவாய்‌?” 

"தாங்கள்‌ என்ன தருகின்றீரோ அதை 
சாப்பிடுவேன்‌” என்றான்‌. 

"உனக்கு ஏதேனும்‌ ஆசை இருக்கின்றதா?” 

"எஜமானர்‌ இருக்கும்‌ போது அடிமைக்கு 
என்று ஒரு ஆசை தனியாக இருக்க முடியுமா? 
தங்களுடைய நாட்டமே என்‌ விருப்பம்‌” என்றான்‌ 
அடிமை. 

அவனுடைய அந்த தன்னடக்கமான 
பேச்சைக்‌ கேட்டதும்‌ சூஃபி மகானுக்கு அழுகையே 
வந்து விட்டது. 

தனக்கும்‌ இறைவனுக்கும்‌ இருக்க வேண்டிய 
தொடர்பை எந்த அளவுக்கு மேன்மையாக விளக்கி 
விட்டான்‌ இந்த அடிமை. 

”அன்பரே.. இறைவனிடம்‌ நான்‌ எப்படி நடந்து 
கொள்ள வேண்டும்‌ என்பதை எனக்கு கற்றுகொடுத்து 
விட்டீர்கள்‌... 

”இனி நீங்கள்‌ அடிமை இல்லை. உங்களை 
நான்‌ விடுதலை செய்து விட்டேன்‌.” என்று கூறி 
அடிமையை அனுப்பி வைத்துவிட்டார்‌ அந்தகஃபி. 

ரு 


தேனி சுவாமிகள்‌ குருபூஜையின்‌ போது 
ட! வு ஜு ்‌ ்‌] 


April 2022 பகவத்‌ பஜனை ஏப்ரல்‌ 2022 இ 


நிகழ்ச்சி 


Registration Number of the Registered News Paper TNTAM/2014/57698 | 
Postal Registration Number : TNIWRI/SL(E)/22/2021-2023 
Date of Publication : First Week of Every Month | 
Posted at Salem HOP 636001. On 10th of every month. 


Published by Shri. V.A.P. Sharavanan on behalf of the Sri Bagavath Mission, 
31, Ramalingasamy Street, Ammapet, Salem-636 003. Tamilnadu. India. 
Printed by Shri. R. Jayavel at Sree Jayavel Press, 08/11, Gandhi Maidanam, Ammapettai, Salem-636 003. 
Editor : Shri. K.S. Jeevamani Cell : 97891 65555 


ஞானியர்‌ தினத்தில்‌ திருநெல்வேலியில்‌ ஞான சத்சங்கத்தில்‌ 


April 2022 பகவ, எச, ஏப்ரல்‌ 2022 இக 


